OF AMIT 


GOVERNMENT OF TAMIL NADU 


[ Regd . No. TN / CCN /467/ 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 1.60 Paise . 


2020 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


RNMENT 


GOVE 


TRUTH 


1 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE 


RIUMPHS 


No. 48] 


CHENNAI , WEDNESDAY , NOVEMBER 25 , 2020 
Karthigai 10 , Saarvari, Thiruvalluvar Aandu - 2051 


Part VI — Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc. 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


CONTENTS 


Pages. 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 


புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்முதல் கடப்பாடு ஒழுங்குமுறை விதிகளின் திருத்தம் . 


166-168 


[ 165 ] 


DTP - VI - 2 ( 48 ) 


166 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI- Sec . 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 


புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்முதல் கடப்பாடு ஒழுங்குமுறை விதிகளின் திருத்தம் 


(Lr.No.TNERC /Legal / 2050 / D.No.1126 / 2020 dated . 10-11-2020 ) 


( அறிவிக்கை எண்.தமி ஒஆபுகொக /19-5/ நாள் : 24.07.2020 ) 


No.VI( 2 ) /55/ 2020 . 

2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 36/2003) 181 ஆம் பிரிவுடன் சேர்த்துப் படிக்கப்படும் பிரிவுகள் 61 ( h ) , 66 மற்றும் 
86 ஆம் பிரிவின் , (1) ஆம் உட்பிரிவின் ( e ) கூறின்படி தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களையும் மற்றும் இதன் பொருட்டு அதனை இயல்விக்கும் 
அனைத்துப் பிற அதிகாரங்களையும் செலுத்தி , தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , இதன் மூலம் , 2010 ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , ( புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்முதல் கடப்பாடு ) ஒழுங்குமுறை விதிகளுக்கு பின்வரும் திருத்தத்தை 
செய்கிறது. இத்திருத்தத்தின் வரைவானது மேற்சொன்ன 181 ஆம் பிரிவின் ( 3) ஆம் உட்பிரிவின்படி வேண்டுறுத்தப்பட்டவாறு முன்னதாக 
வெளியிடப்பட்டுள்ளது. 


திருத்தம் 


மேற்சொன்ன ஒழுங்குமுறை விதிகளின் 3 ஆம் ஒழுங்குமுறை விதியில் (1A ) உள் ஒழுங்குமுறை விதியில் : 


( அ ) அட்டவணையில் , வரிசை எண் ( 3 ) க்குப்பின்பு ( 1) ஆம் பத்தியில் மற்றும் அது தொடர்பான பதிவுகள் (2) லிருந்து ( 4 ) வரை உள்ள பத்திகளில் , 
கீழ்கண்டவை முறையே புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 


4 


2018-19 


14.00 % 


5.00 % 


5 


2019-20 


14.00 % 


5.00 % 


6 


2020-21 


18.25 % 


8.00 % 


7 


2021-22 


21.00 % 


10.50 % 


( ஆ ) அட்டவணையின் கீழ் தற்போதுள்ள ‘விளக்கம் , என்பதை ‘விளக்கம் (1 ) என்று மறு எண்ணிடப்படுதல் வேண்டும் . அவ்வாறு மறு 
எண்ணிடப்பட்ட விளக்கம் ( 1 ) ற்க்கு பின்பு , பின்வரும் விளக்கம் சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

( 2) உள் ஒழுங்குமுறை விதி 1 (A ) யில் குறித்துரைக்கப்பட்டுள்ள புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்முதல் கடப்பாடுகள் , மின்பகிர்மான 
உரிமதாரர்கள் அல்லாத பிற கடப்பாடுடைய நிறுவனங்களுக்கு பொருந்துதல் குறித்து , சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் 
நீதிப்பேராணை மனுக்களின் முடிவுகள் பொறுத்திருக்கும் . 


(தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை -600032 , 
2020 ஜூலை 24 . 


சு . சின்னராஜலு , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம். 


விளக்கவுரை 


2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் 86 ஆம் பரிவின் (1) ஆம் உட்பிரிவின் ( 2) கூறின்படி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்முதல் 
கடப்பாட்டை ( பு.கொ.க ) வரையறுக்க ஆணையம் கட்டளையிடப்பட்டுள்ளது . அதற்கேற்ப, 2017-18 நிதியாண்டு வரை உள்ள பு.கொ.க ஆணையம் 
அதனுடைய புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் கடப்பாடு ஒழுங்குமுறை விதியில் வெளியிட்டுள்ளது . மின் பகிர்மான உரிமம்தாரர் , திறந்த 
நுழைவுரிமை நுகர்வோர்கள் மற்றும் சுய உபயோக நுகர்வோர்கள் , மேற்கண்ட ஒழுங்குமுறை விதிகளின் கீழ் கடப்பாடுடைய நிறுவனங்களாகும் . 
2017-18 ஆம் நிதியாண்டிற்காக , ஆணையத்தால் வரையறுக்கப்பட்டுள்ள புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் கடப்பாடு , ஆணையத்தின் 
புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் கடப்பாடு ஒழுங்குமுறை விதிகளின்படி ஆணையத்தினால் மாற்றியமைக்கப்படும் வரையில் அது மேலுமான கால 
அளவிற்கு தொடர்ந்து பொருந்தும் . 


எரிசக்தித்துறை அமைச்சகம் , புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகத்துடன் கலந்தாலோசித்து மாநில மின்சார ஒழுங்குமுறை 
ஆணையங்கள் , அந்தந்த மாநிலங்களில் பு.கொ.க வரையறுக்க கருதி சூரிய சக்தி மற்றும் சூரிய சக்தி அல்லாத புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க 
எரிசக்தி கொள்முதல் கடப்பாடுகளின் செல்வழியின் நீண்டகால வளர்ச்சியை 14-06-2018 நாளிட்ட ஆணையில் வரையறுத்துள்ளது. 
எரிசக்தித்துறை அமைச்சகத்தின் ஆணையை கருத்திற்கொண்டும் , தூய்மையான மின்வளங்களின் வளர்ச்சியை துரிதப்படுத்துதலுக்கு 


Nov. 25 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


167 


ஆதரவளித்தும் 2019-20 , 2020-21 , 2021-22 , ஆகிய நிதியாண்டுகளுக்கான பு.கொ.க வளர்ச்சிக்கான செல்வழியானது புதுப்பிக்கத்தக்க 
எரிசக்தி கொள்முதல் கடப்பாடு ஒழுங்குமுறை விதிகளில் குறித்துரைக்கப்படுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது . இந்த ஒழுங்குமுறை விதிகளில் 
குறித்துரைக்கப்பட்ட பு.கொ.க இலக்கு தற்போது மின்பகிர்மான உரிமம்தாரருக்கும் மட்டும் பொருந்தக்கூடும் . எனினும் பிற கடப்பாடுடைய 
நிறுவனங்களுக்கு ஒழுங்குமுறை விதிகளில் குறைத்துரைக்கப்பட்ட விழுக்காட்டின்படியான செயலாக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்பு 
நிலுவையிலுள்ள நீதிப்பேராணை மனுக்களின் முடிவுக்கு உட்பட்டிருக்கும் . 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை -600032 , 
2020 ஜூலை 24 . 


சு . சின்னராஜலு, 

செயலாளர், 

தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 
இருந்துவரும் வகைமுறையையும் திருத்தம் செய்யப்பட்ட வகைமுறையையும் காட்டு விவரவுரை 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய (புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்முதல் கடப்பாடு ) ஒழுங்குமுறை விதிகள் , 2010 
இருந்துவரும் வகைமுறை 

திருத்தப்பட்ட வகைமுறை 
3. புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் கடப்பாடு : 

| 3 . புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் கடப்பாடு: 


ஓர் 


(1) கடப்பாடுடைய நிறுவனம் ஒவ்வொன்றும் , கீழே குறித்துரைக்கப் (1) கடப்பாடுடைய நிறுவனம் ஒவ்வொன்றும் , கீழே குறித்துரைக்கப் 
பட்டவாறு , ஓர் ஆண்டின்போது புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் பட்டவாறு , ஆண்டின்போது புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் 
கடப்பாட்டின்படி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து கடப்பாட்டின்படி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து தன்னுடைய 
தன்னுடைய மின்நுகர்வில் குறைந்தபட்ச விழுக்காட்டிற்கு மின்நுகர்வில் குறைந்தபட்ச விழுக்காட்டிற்கு குறையாமல் கொள்முதல் 
குறையாமல் கொள்முதல் செய்தல் வேண்டும் . 

செய்தல் வேண்டும் . 


*** 


*** 


( 1A ) புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் கடப்பாடு கீழ்கண்ட 
விழுக்காட்டில் வரையறுக்கப்படுகின்றன : 


(1A ) புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் கடப்பாடு கீழ்கண்ட விழுக்காட்டில் 
வரையறுக்கப்படுகின்றன: 


வரிசை 
எண் . 


ஆண்டு 


வரிசை 
எண் . 


ஆண்டு 


மொத்த 

3 ) ஆம் கட்டத்தில் 
புதுப்பிக்கத் குறிப்பிடப்பட்ட 
தக்க கொள்முதல் மொத்த 
கடப்பாட்டின் புதுப்பிக்கத்தக்க 
குறைந்தபட்ச கொள்முதல் 
அளவு 

கடப்பாட்டிடல் 
விழுக்காட்டில் சூரியசக்தி 
( கிலோவாட் புதுப்பிக்கத்தக்க 
மணியில் 

கொள்முதல் 
மின்சாரத்தின் கடப்பாட்டின் 
அளவு ) 

குறைந்தபட்ச அளவு 
விழுக்காட்டில் 
(கிலோவாட் 
மணியில் 
மின்சாரத்தின் 
அளவு) 


மொத்த 

3 ) ஆம் கட்டத்தில் 
புதுப்பிக்கத் 

குறிப்பிடப்பட்ட 
தக்க கொள்முதல் மொத்த 
கடப்பாட்டின் புதுப்பிக்கத்தக்க 
குறைந்தபட்ச கொள்முதல் 
அளவு 

கடப்பாட்டிடல் 
விழுக்காட்டில் சூரியசக்தி 
( கிலோவாட் புதுப்பிக்கத்தக்க 
மணியில் 

கொள்முதல் 
மின்சாரத்தின் கடப்பாட்டின் 
அளவு ) 

குறைந்தபட்ச அளவு 
விழுக்காட்டில் 
(கிலோவாட் 
மணியில் 
மின்சாரத்தின் 
அளவு) 


(1 ) 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


(1 ) 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


1 


2015-16 


9.50 % 


0.50 % 


1 


2015-16 


9.50 % 


0.50 % 


2 


2016-17 


11.50 % 


2.50 % 


2 


2016-17 


11.50 % 


2.50 % 


3 


2017-18 


14.00 % 


5.00 % 


3 


2017-18 


14.00 % 


5.00 % 


4 


2018-19 


14.00 % 


5.00 % 


5 


2019-20 


14.00 % 


5.00 % 


2020-21 


18.25 % 


00 % 


7 


2021-22 


21.00 % 


10.50 % 


168 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI- Sec . 2 


விளக்கம் : 


விளக்கம் 


(1) ஆம் உள் ஒழுங்குமுறை விதியில் 2011-12 ஆம் ஆண்டிற்காக (1) : ( 1) ஆம் உள் ஒழுங்குமுறை விதியில் 2011-12 ஆம் ஆண்டிற்காக 
குறித்துரைக்கப்பட்ட புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் கடப்பாடுகள் குறித்துரைக்கப்பட்ட புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் கடப்பாடுகள் 
2012-13 , 2013-14 , மற்றும் 2014-15 ஆம் ஆண்டுகளுக்கும் 2012-13 , 2013-14 , மற்றும் 2014-15 ஆம் ஆண்டுகளுக்கும் மின்பகிர்மான 
மின்பகிர்மான உரிமம்தாரருக்கு பொருந்தக் கூடியதாகும் . உரிமம்தாரருக்கு பொருந்தக் கூடியதாகும் . 


(2 ) ஆம் உள் ஒழுங்குமுறை விதி 1 ( A ) யில் குறித்துரைக்கப்பட்டுள்ள 
புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்முதல் கடப்பாடுகள் , மின்பகிர்மான 
உரிமதாரர்கள் அல்லாத பிற கடப்பாடுடைய நிறுவனங்களுக்கு 
பொருந்துதல் குறித்து , சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் 
இருக்கும் நீதிப்பேராணை மனுக்களின் முடிவுகள் பொறுத்திருக்கும் . 


( 2 ) 


XXX 


( 2) மாற்றம் இல்லை . 


( 3 ) 


XXX 


(3 ) மாற்றம் இல்லை. 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை -600032 , 
2020 ஜூலை 24 . 


சு . சின்னராஜலு, 

செயலாளர், 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


